“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY 


Sai Leo Nagar, West Tambaram, Ch 


20HSTA201/தமிழரும்‌ தொழில்நுட்பமும்‌/ Tamils and Technology 
அலகு -4/பாit-4 


வேளாண்மை மற்றும்‌ நீர்ப்பாசனத்‌ தொழில்நுட்பம்‌ 
குறிப்புகள்‌ 


பகுதி-அ/ Part-A 


1.பல வகையான நீர்‌ நிலைகளின்‌ பெயர்களை எழுதுக. 


இலஞ்சி, கயம்‌, கேணி, கோட்டகம்‌, மடு, ஓடை, தடாகம்‌, கண்மாய்‌, குளம்‌. 


2. ஏரி மற்றும்‌ குளங்களின்‌ பயன்பாடுகள்‌ யாவை? 


ஏரி மற்றும்‌ குளங்கள்‌. மழை காலங்களில்‌ நீரைத்‌ தேக்கி வைத்து, 
கோடைக்காலங்களில்‌ குடிநீருக்காகவும்‌, வேளாண்மை நீர்ப்பாசனத்திற்காகவும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. ஏரி மற்றும்‌ குளங்களில்‌ தேங்கும்‌ நீர்‌ மழைக்காலங்களில்‌ 
நிலத்தில்‌ வழிந்தோடும்‌ நீர்மூலமாகவும்‌, ஓடைகள்‌ மூலமாகவும்‌, ஆறுகள்‌ மூலமாகவும்‌ 
வந்தவைகளாக இருக்கலாம்‌. 


3. நிலத்துன்‌ வகைகள்‌ யாவை? 
1.வன்புலம்‌ 

2.மென்புலம்‌ 

3.புன்புலம்‌ 


4.களர்நிலம்‌ (அ) உப்பு நிலம்‌ (அ) புறங்காடு 


4. வேளாண்‌ நிலத்தின்‌ சொந்தக்காரர்கள்‌ யார்‌? 
1. உழுதுண்பார்‌ 

2. வெள்ளாளர்‌ 

3.காரளர்‌ 


4.உழத்தியர்‌ 


5. பொன்‌ ஏர்‌ பூட்டும்‌ நிகழ்வு என்றால்‌ என்ன? 


தமிழ்‌ ஆண்டு பிறப்பான சித்திரை மாதப்‌ பிறப்பிலோ அல்லது அம்மாதத்தின்‌ 
வளர்பிறை நாளிலோ ஏர்பூட்ம நிலத்தில்‌ உழவு செய்வது விவசாயிகளின்‌ பாரம்பரிய 
வழக்கம்‌. இப்படி ஏர்‌ பூட்டுவதை 'பொன்‌ ஏர்‌ பூட்டுதல்‌,' 'மதி ஏர்‌, 'நல்லேர்‌, என 
அமைக்கின்றனர்‌. 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY 


Sai Leo Nagar, West Tambaram, Ch 


6. சங்க காலத்தில்‌ பயிரிடப்பட்ட பயிர்கள்‌ யாவை? 


சங்ககாலத்தில்‌ நெல்‌, கரும்பு, சிறுதானியங்கள்‌, பருப்பு வகைகள்‌, தென்னை, 
அவரை, பருத்தி, வாழை, புளி, சந்தனம்‌ முதலியன பயிரிடப்பட்டன. நெல்‌ முக்கெமான 
வேளாண்‌ பயிராக இருந்துள்ளது. வீடுகளில்‌ பலா, தென்னை, பாக்கு போன்ற மரங்கள்‌ 
இருந்தன. வீட்டின்‌ பின்புறம்‌ பூந்தோட்டமும்‌, முன்புறம்‌ மஞ்சளும்‌ வைத்துப்‌ பராமரித்து 
வந்தனர்‌. அனைத்து கிராமங்களும்‌ தன்னிறைவு அடைந்து உபரி உற்பத்தி அதிகமாக 
இருந்தது. 


7.மீன்‌ வளத்தின்‌ வகைகள்‌ யாவை? 


நீர்‌ வளங்களின்‌ ஆதாரங்களின்‌ அடிப்படையில்‌ இரண்டு வகை மீன்வளங்கள்‌ 
உண்டு. 


1. கடல்‌ மீன்வளம்‌ (அ) உவர்‌ நீர்‌ மீன்வளம்‌ 


2. உள்நாட்டு மீன்வளம்‌ (அ) நன்னீர்‌ மீன்வளம்‌. 


8. முத்துன்‌ மருத்துவ குணங்கள்‌ யாவை? 


)நுரையற்ற பாலில்‌ முத்தைப்‌ போட்டால்‌ அது மிதக்கும்‌. முத்தை ஊறவைத்து அந்த நீரைப்‌ 
பருகினால்‌ வயிற்றில்‌ அயில சக்தியைப்‌ போக்கி குடல்‌ நோய்‌ வராமல்‌ பாதுகாக்கும்‌. 


॥) முத்து கல்லீரல்‌ இயக்கத்தைச்‌ £ராக பாதுகாக்கும்‌. 
ர) இது சர்க்கரை நோயைக்‌ கட்டுக்குள்‌ வைக்கும்‌ பண்பு கொண்டது. 


ங)உடலில்‌ உள்ள புரதச்‌ சத்து, சுண்ணாம்புச்‌ சத்து நிறைந்த முத்தினை அணிந்தால்‌ உடலில்‌ 
உரசி உரச புரதத்தைக்‌ கரைக்கும்‌. அப்போது உடல்‌ சூடு தணியும்‌. 


9. அறிவுகளின்‌ வகைகள்‌ யாவை? 
1. சூழ்நிலை அறிவு 
2. இயற்கை அறிவு 
3. கல்வி அறிவு 
4. மெய்‌ அறிவு 


10. அறிவு சமுதாயத்திற்கான யுனெஸ்கோவின்‌ கொள்கைகள்‌ யாவை? 
1. கலாச்சார பன்முகத்‌ தன்மை 
2. கல்விக்கு சமமான அணுகல்‌ 
3. தகவல்களுக்கான உலகளாவிய அணுகல்‌ 


4.கருத்து சுதந்திரம்‌. 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


Sai Leo Nagar, West Tambaram, Ch 


பகுதி - ஆ / Part-B 
1. கரிகாலனின்‌ கல்லணை பற்றியும்‌ அதன்‌ தொழில்நுட்பம்‌ பற்றியும்‌ விளக்கு 
எழுதுக. 


முன்னுரை 


நமது தமிழகம்‌ 2500 ஆண்டுகளாக ஏரி, குளம்‌, குட்டை, அணை, மதகு போன்ற 
நீர்றிலைக்‌ கட்டுமானங்களைக்‌ கட்டிப்‌ பயன்படுத்தி வருகிறது. சங்ககால 
இலக்கியங்களில்‌ இக்கட்டுமானங்கள்‌ குறித்து பல பெயர்கள்‌ உண்டு, இலஞ்சி, கயம்‌, 
கேணி, கோட்டகம்‌, மடு, ஓடை, தடாகம்‌, கண்மாய்‌ போன்றவையாகும்‌. 


இவ்வாறு தமிழில்‌ நீர்நிலைகளுக்குப்‌ பல பெயர்கள்‌ இருப்பதிலிருந்தே, 
பழந்தமிழர்கள்‌ நீர்நிலைகளை உருவாக்குவதில்‌ புகழ்பெற்றவர்கள்‌ என்பதை உறுது 
செய்கிறது. அதனை அவர்கள்‌ 2000 வருடங்களுக்கும்‌ மேலாக பயன்படுத்தியும்‌, 
பராமரித்தும்‌, பாதுகாத்தும்‌ வந்துள்ளனர்‌. ஆனால்‌ கடந்த 20 - 30 வருடங்களில்‌ அதில்‌ 
பலவற்றை நாம்‌ இழந்துவிட்டோம்‌ என்பது மட்டுமல்லாமல்‌ தொடர்ந்து இழந்தும்‌ 
வருகிறோம்‌. இருக்கும்‌ ஏரிகள்‌, குளங்கள்‌, அணைகள்‌ அனைத்தும்‌ அதன்‌ கொள்ளளவைத்‌ 
தொடர்ந்து இழந்து வருகின்றன. 
அணை 

ஒரு அணை ஒரு முகத்துவாரத்தின்‌ அல்லது ஒரு நீரோடையின்‌ ஓட்டத்தை நிறுத்தும்‌ 
(அ) கட்டுப்படுத்தும்‌ ஒரு தடையாகும்‌. அணைகளால்‌ உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள்‌ 
வெள்ளத்தை அடக்குவது மட்டுமின்றி நீர்ப்பாசனம்‌, மனித நுகர்வு, தொழில்துறை 
பயன்பாடு, மீன்வளர்ப்பு மற்றும்‌ கடல்வழிப்‌ போக்குவரத்து போன்ற நடவடிக்கைகளுக்கும்‌ 
தண்ணீரை வழங்குதறது. 
சங்ககாலத்தில்‌ அணைக்கட்டு, 

பழந்தமிழர்கள்‌ ஆற்றில்‌ வரும்‌ நீரை கற்களால்‌ ஆன கட்டுமானத்தைக்‌ கொண்டு 
தேக்கி, கட்டுப்படுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்தினர்‌ என்பதை இ.மு.5-ம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த தொல்காப்பியர்‌ பாடிய கீழ்காணும்‌ பாடல்‌ வரிகள்‌ தெளிவுபடுத்துகன்றன. 
சான்று 

"வருவிசை புனலைக்‌ கற்சிறை போல ஒருவன்‌ தாங்கிய பெருமையானும்‌" 
(தொல்காப்பியம்‌, பொருள்‌. (65) 

விசையோடு வரும்‌ நீரை ஒரு கற்சிறை (அணைக்கட்டு) தடுத்து நிறுத்துவது போல, 
வேமாக முன்னேறிவரும்‌ ஒரு படையை, உறுதியோடு முதலாவதாக முன்சென்று தடுத்து 
நிறுத்தக்‌ காரணமாவதன்‌ மூலம்‌ ஒரு வீரன்‌ பெருமையடைகிறான்‌. இவர்‌ குறிப்பிடும்‌ 
'கற்சிறை' என்பது ஒரு அணைக்கட்டு ஆகும்‌. 
கரிகாலனின்‌ கல்லணை 

சங்க காலத்தில்‌ தமிழகத்தில்‌ கட்டப்பட்ட அணைக்கட்டுகளின்‌ மிகப்‌ 
பழமையானதும்‌, மிகப்‌ பெரிய தொழில்நுட்பச்‌ சாதனை எனக்‌ கருதப்படுவதும்‌, 2100 
வருடங்களுக்கும்‌ மேலாகப்‌ பயன்பாட்டில்‌ இருந்து வருவதுமான கல்லணை மிகவும்‌ 
முக்கியமானதாகும்‌. 


காவேரிக்கு கரை அமைத்தான்‌ 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


கி.மு.2-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த புண்ணியகுமாரன்‌ என்கற கரிகாலன்‌ 
காவேரிக்கு கரை அமைத்தான்‌ என்பதை சோழனது மலேபாடு செப்பேடு 
தெரிவிக்கின்றது. 


இலங்கை மக்களை சோழன்‌ ஒருவன்‌ அணைகட்ட சிறைபிடித்து சென்றான்‌ என்றும்‌, 
அதற்குப்‌ பழிவாங்க இ.மு.2-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இலங்கையை ஆண்ட கயவாகு 
தமிழகத்திற்குப்‌ படையெடுத்துச்‌ சென்று தமிழர்களைச்‌ சிறை பிடித்து வந்தான்‌ என்றும்‌, 
கம்காணும்‌ சான்றுகள்‌ மூலம்‌ தெரிஒறது. 


மேற்கூறப்பட்ட இந்த இரண்டு செய்திகளும்‌ இ.மு.2-ம்‌, நூற்றாண்டுக்கு முன்பு 
வாழ்ந்த சோழன்‌ கரிகாலன்‌ காவிரிக்குக்‌ கரை அமைத்தான்‌ என்பதை 
உறுதிபடுத்துகன்றன. 
கல்லணை ஒரு கற்சிறை 


கரிகாலன்‌ காவிரிக்கு குறுக்கே அணை கட்டவில்லை. அவன்‌ காவரிக்கு கல்லால்‌ 
ஆன கட்டுமானத்தைக்‌ கட்டி நீரைத்‌ திருப்பி விடுவதை அணைக்கட்டு அல்லது கற்சிறை 
என சங்ககால மக்கள்‌ குறிப்பிட்டனர்‌. 


காவிரியின்‌ கழ்முனையில்‌ அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்கு நீர்‌ 
இல்லாமல்‌ போவதை தடுக்க நினைத்த மன்னன்‌ கரிகாலன்‌ திருவரங்கத்தீவின்‌ 
கழ்முனையில்‌ பெரும்பாறைகளால்‌ ஆன கட்டுமானத்தைக்‌ கட்டி காவிரியின்‌ கரையை 
பலப்படுத்தி உடைப்பை நிரந்தரமாக தடுத்து நிறுத்தினான்‌. இது அன்றைய 
காலகட்டத்தில்‌ ஒரு பெருஞ்சாதனையாகும்‌. அதற்கு பயன்படுத்திய தொழில்நுட்பமோ 
அதைவிட ஒரு மாபெருஞ்சாதனையாகும்‌. 


கல்லணையின்‌ தொழில்நுட்பம்‌ 


இந்த கல்லணை மிகப்‌ பெரிய பாறைகள்‌ ஒன்றன்‌ மேல்‌ ஒன்றாக அடுக்கி 
வைக்கப்பட்டு, பாறைகளுக்கிடையே களிமண்‌ பூச்சுக்கள்‌ மட்டுமே இருந்தது என ஆய்வுத்‌ 
தகவல்‌ தெரிவிக்கின்றது. ஆழங்காண முடியாத மணற்பாங்கான ஆற்றுப்படுகையில்‌ 
மிகப்பெரிய பாறைகள்‌ போடப்பட்டது. பாறைக்கு அடியில்‌ இருக்கும்‌ மணல்‌ ஆற்று நீரில்‌ 
அரித்துச்‌ செல்லப்பட்டதால்‌ பாறைகள்‌ மெதுவாக மணலுக்குள்‌ இறங்கின. அவைகளின்‌ 
மேல்‌ களிமண்‌ பூசப்பட்டு, அப்பாறைகளின்‌ மேல்‌ மீண்டும்‌ பெரிய பாறைகள்‌ 
வைக்கப்பட்டன. அதனால்‌ கீழுள்ள பாறைகள்‌ மேலும்‌ ஆழத்துற்குள்‌ புதைந்தன. பின்‌ 
மீண்டும்‌ களிமண்‌ பூசப்பட்டு, பாறைகள்‌ வைக்கப்பட்ன. மீண்டும்‌ அழுத்தத்தாலும்‌, 
சுமையாலும்‌ கீழுள்ள பாறைகள்‌ மேலும்‌ புதைந்தன. கீழுள்ள பாறைகள்‌ புதையப்புதைய 
தொடர்ந்து பாறைகள்‌ மேலே மேலே வைக்கப்பட்டன. இறுதியில்‌ கீழுள்ள பாறைகள்‌ 
கடினத்தளத்தை அடைந்தவுடன்‌, பாறைகள்‌ இறங்குவது நின்று போனது. இவ்வாறு 
ஒன்றன்மேல்‌ ஒன்றாக வைக்கப்பட்ட பெரும்பாறைகளும்‌, அவைகளுக்கிடையேயோன 
களிமண்‌ பூச்சுகளும்‌ இணைந்தே கல்லணை என்ற மகத்தான அணை உருவாகியது என 
ஆய்வுத்‌ தகவல்‌ தெரிவிக்கின்றது. 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


Sai Leo Nagar, West Tambaram, Ch 


2.கால்நடைகளின்‌ பல்வேறு விதமான பயன்பாடுகளை விளக்கி எழுதுக. 
கால்நடை பராமரிப்பு. 


கால்நடை பராமரிப்பு என்பது, இறைச்சி நார்‌ (அ) இழை, பால்‌ மற்றும்‌ பிற 
பொருட்களுக்காக வளர்க்கப்படும்‌ (அ) பராமரிக்கப்படும்‌ விலங்குடன்‌ தொடர்புடைய 
விவசாயத்தின்‌ ஒரு இளையாகும்‌. 


இதில்‌ தினசரி பராமரிப்பு, இனப்பெருக்கம்‌ மற்றும்‌ கால்நடை வளர்ப்பு ஆகியவை 
அடங்கும்‌. 
வரலாறு 


வேட்டையாடி உணவை சேகரித்த நிலை பலனளிக்காத நிலையில்‌, சங்க கால 
மக்கள்‌ கையில்‌ உணவு இருப்பதன்‌ அவசியத்தை உணர்ந்து கால்நடைகளை வளர்க்க 
முற்பட்டனர்‌. கற்கால புரட்சியில்‌ மக்கள்‌ இ.மு. 13,000 முதல்‌ விலங்குகள்‌ வளர்க்க 
முற்பட்டனர்‌. இவைகள்‌ விவசாயம்‌ ஆரம்பிப்பதற்கு முன்பே செய்யப்பட்டன. 


கால்நடை வளர்ப்பு என்பது தமிழரின்‌ கலாசாரம்‌ தொடர்பான ஒரு வர்த்தகம்‌, 
விவசாயம்‌ என்று நாம்‌ சொன்னாலும்‌ ஒரு காலத்தில்‌, ஏன்‌ மிக நீண்ட காலமாகவே, 
உலகெங்கும்‌ கால்நடை பொருளாதாரம்தான்‌. பிரதான பொருளாதாரமாக விளங்கி 
வந்திருக்கிறது. பொருளாதார நடவடிக்கைக்கு அடித்தளமாக இருந்து இயங்கிக்‌ 
கொண்டிருந்ததும்‌ கால்நடை வளர்ப்புதான்‌. 


பல்வேறு காலத்தில்‌ கால்நடை பராமரிப்பு 
கடவுள்‌ காலத்து கால்நடை பராமரிப்பு 


கால்நடை வளர்ப்பு என்பது கடவுள்‌ அவதரிப்போடு தொடர்பு உடையதாக 
கருதப்படுகிறது. 


கிருஸ்தவ மதம்‌ இயேசுவை மந்தை மேய்ப்பவராகவே வர்ணிப்பதோடு. காணாமற்‌ 
போன அல்லது மந்தையை விட்டு விலகிப்போன ஆடுகளை தேடுபவராகவும்‌ கிறிஸ்துவை 
குறிப்பிடுகிறது. 


இந்து மதத்தில்‌ 'இருஷ்ணனின்‌ ஆயர்பாடி வாழ்க்கை கால்நடை வளர்ப்போர்க்கு 
உற்சாகம்‌ அளிக்கும்‌ ஒரு பகுதியாக விளங்குகிறது. 


அரசர்‌ காலத்து கால்நடை பராமரிப்பு 


சங்க காலத்தில்‌ கால்நடைகள்‌ என்பது செல்வத்தின்‌ குறியீடு. ஒரு அரசன்‌ மற்றொரு 
அரசனை ச£ண்டிவிட்டு யுத்தத்துக்கு அழைக்க விரும்பினால்‌, அவன்‌ முதலில்‌ செய்யும்‌ 
காரியம்‌ அண்டை நாட்டு எல்லையோரமாக மேய்ந்து கொண்டிருக்கும்‌ கால்நடைகளை 
கவர்ந்து தமது நாட்டுக்கு கொண்டு செல்வதுதான்‌. 


1. விவசாய நடவடிக்கைக்காக கால்நடைகள்‌ 


நூறு ஆண்டுகளுக்கு முன்னர்‌ அதிக எண்ணிக்கையில்‌ மாடுகளை வைத்திருப்போர்‌ 
சமூக அந்தஸ்து கொண்ட பண்ணையாளர்களாக மதிக்கப்பட்டனர்‌. வயல்‌ உழுதல்‌, 
மண்ணை செம்மைப்படுத்துதல்‌,போர்‌ அடித்தல்‌, நெல்மூட்டைகளை வீடுகளுக்கு எடுத்துச்‌ 
செல்லுதல்‌ எனப்‌ பல வேலைகளுக்கு எருதுகள்‌ பயன்படுத்தப்பட்டது. இதிலிருந்து 
கால்நடைகள்‌ வளர்ப்பது சங்ககாலத்தில்‌ முக்கியமாக கருதப்பட்டது. 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


தகர என Magar Vass அரக கார்ட்‌ உங்‌ 
2. ஊட்டச்சத்து உணவிற்காக கால்நடைகள்‌ 


ஊட்டச்சத்து உணவான பால்‌, தயிர்‌, வெண்ணெய்‌, மோர்‌ என்பவைகளை பசு 
வளர்ப்போர்க்கு கொடையாக பசுக்கள்‌ வழங்னெ. மேலும்‌ அவற்றின்‌ மாமிசமும்‌ 
மனிதனின்‌ ஊட்டச்சத்திற்கு பெருந்துணையாக இருந்தன. 


3.ஜல்லிக்கட்டிற்காக மற்றும்‌ வீரவிளையாட்டிற்காக கால்நடைகள்‌ 


தமிழக வீர விளையாட்டுகளில்‌ ஒன்றாக சங்ககாலம்‌ முதல்‌ இன்றுவரை 
ஜல்லிக்கட்டு விளங்குறெது. தான்‌ வளர்க்கும்‌ காளையை அடக்கும்‌ வீரனுக்கே தன்‌ 
மகளைத்‌ திருமணம்‌ செய்து கொடுக்கும்‌ வழக்கம்‌ முன்னர்‌ தமிழக கிராமங்களில்‌ நிலவி 
வந்ததாக கூறப்படுறெது. 


இதுபோல்‌ சங்ககாலம்‌ முதல்‌ கால்நடைகள்‌ பராமரிக்கப்பட்டு வந்தன என்றெது 
இலக்கியம்‌. 


4. பசுவை வேலைக்கு பயன்படுத்துதல்‌ (அ) வரைவு விலங்குகள்‌ 


ஒரு கிராமவாசிக்கு ஒரு பசு, ஒரு கன்றுக்கு தேவையானதைவிட அதிக பால்‌ உற்பத்தி 
செய்வதால்‌, அதன்‌ வலிமையை வேலை செய்யும்‌ விலங்காக பயன்படுத்த முடியும்‌. 


1) பயிர்கள்‌ உற்பத்தியை அதிகரிக்க, கலப்பையை இழுக்க, 
விளைபொருட்களை வயலிலிருந்து வீட்டிற்கு கொண்டுவர, 
॥) வண்டியை இழுக்க, 
போன்ற வேலைகளைச்‌ செய்ய பசுக்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. வரைவு விலங்குகள்‌ 


முதன்முதலில்‌ இ.மு.4000-இல்‌ மத்திய கிழக்கில்‌ பயன்படுத்தப்பட்டன. இது விவசாய 
உற்பத்தியை அளவிட முடியாத அளவுக்கு அதிகரித்தது. 


3. வேளாண்மை குறித்து கட்டுரை வரைக 
வேளாண்மை 


வேளாண்மை இன்றோ நேற்றோ நம்முடைய வாழ்க்கையில்‌ கலந்தது கிடையாது. 
ஆதிமனிதன்‌ சுமார்‌ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவனுக்கு தேவையான உணவை 
அவனே விளைவித்து அறுவடை செய்ய ஆரம்பித்துவிட்டான்‌. சங்ககாலத்தில்‌ தமிழர்கள்‌ 
பல்வேறுவிதமான மண்வகைகள்‌, அவற்றில்‌ பயிரிடப்படும்‌ பயிர்‌ வகைகள்‌ அந்தந்த 
பகுதிகளுக்கு பொருத்தமான பல்வேறு நீர்பாசன முறைகள்‌, உழவு, எருவிடுதல்‌, சேமிப்பு, 
விநியோகம்‌ ஆகிய நுணுக்கங்களை அறிந்திருந்தனர்‌. நம்முடைய தமிழ்‌ 
இலக்கியங்களிலும்‌ வேளாண்மை அதிகமாக போற்றப்பட்டும்‌, எழுதப்பட்டும்‌ உள்ளன. 
வேளாண்மைக்கு தொடர்பு இல்லாத தமிழ்‌ இலக்கியங்களே இல்லை எனலாம்‌. 


விளைநிலத்தின்‌ வகைகள்‌ 


சங்க இலக்கியங்களில்‌ விளைநிலங்களை அதன்‌ தன்மைக்கு ஏற்ப கீழ்கண்டவாறு பிரித்து 
பயிர்களைப்‌ பயிரிட்டனர்‌. 


1.வன்புலம்‌ 2.மென்புலம்‌ 
3.புன்புலம்‌ 4. களர்நிலம்‌ (அ) உப்பு நிலம்‌ (அ) புறங்காடு. 


1.வன்புலம்‌ 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


வன்புலம்‌ என்பது கடினத்தரை. குறிஞ்சி, முல்லை பகுதிகளில்‌ உள்ள நிலம்‌ 
கரடுமுரடாகவும்‌ நீர்‌ குறைந்து இருப்பதாலும்‌ அந்த நிலத்தை வன்புலம்‌ என்றனர்‌. 
2.மென்புலம்‌ 


மென்புலம்‌ என்பது வளமான நிலம்‌. மருத நிலத்தில்‌ நீர்வளம்‌ அதிகமாக இருப்பதால்‌, 
வேளாண்மை செய்ய ஏற்ற நிலமாக இது இருக்கின்றது. 


3.புன்புலம்‌ 


புன்புலம்‌ என்பது உலர்நிலம்‌, நீர்பாசன வசதியில்லாமல்‌, செயற்கையாக 
மனிதனால்‌ பாசன வசதி ஏற்படுத்தப்பட்ட நிலம்‌. குறிப்பாக மானாவாரி பயிர்கள்‌ 
பயிரிடப்படும்‌ இடமாக உள்ளது. 


4. களர்நிலம்‌ (அ) உவர்நிலம்‌ (அ) உப்பு நிலம்‌ (அ) புறங்காடு 


களர்நிலம்‌ என்பது சாகுபடிக்கு தகுதியற்ற நிலம்‌ ஆகும்‌. இதில்‌ உப்பு அதிகமாக 
இருப்பதால்‌ இதை உப்புநிலம்‌ என்றனர்‌. புறநானூற்று பாடலில்‌ இதை புறங்காடு என்று 
குறிப்பிடப்படுகிறது. 


வேளாண்‌ நிலத்தின்‌ சொந்தக்காரர்கள்‌ 

விவசாயிகளில்‌ பெரும்பான்மையினர்‌ தங்கள்‌ சொந்த நிலங்களில்‌ விவசாயம்‌ 
செய்தனர்‌. அவர்களை மண்ணிற்கு ஏற்றவாறு வெவ்வேறு பெயர்களால்‌ 
அழைக்கப்பட்டனர்‌. 
1.உழுதுண்பார்‌ (அ) ஏரின்வாழ்னர்‌ 

இவர்கள்‌ கலப்பையின்‌ முனையை நம்பி வாழ்ந்தனர்‌. 
2.வெள்ளாளர்‌ 


இவர்கள்‌ உயர்‌ வகை மக்களாக இருந்தனர்‌. இவர்கள்‌ நிலத்தை வைத்திருந்ததோடு, 
நீரின்‌ உரிமையாளர்கள்‌ ஆவார்கள்‌. இவர்கள்‌ - அரசரிடம்‌ உயர்ந்த பதவிகளையும்‌ 
வகத்தனர்‌. 
3. காரளர்‌ (அ) கலமர்‌ 

இதன்‌ பொருள்‌ மேகத்தை ஆள்பவர்‌ ஆவார்‌. 
4. உழத்தியர்‌ 

பெண்‌ விவசாயிகள்‌ உழத்தியர்‌ என அழைக்கப்பட்டனர்‌. 
வேளாண்மை வரி 


சங்க காலத்தில்‌ நிலம்‌ மற்றும்‌ அதன்‌ உற்பத்தி ஆகியவற்றிற்கு வரிகள்‌ 
விதிக்கப்பட்டன. நிலப்‌ பிரபுக்களும்‌, விவசாயிகளும்‌ வரி செலுத்தினர்‌. நில வரியை இறை 
(அ) கரை என அறியப்பட்டது. மேலும்‌, உற்பத்தி வரியானது வரி என அழைக்கப்பட்டது. 
அறுவடையில்‌ ஆறில்‌ ஒரு பங்கு வரியாக சேகரிக்கப்பட்டது. கூடுதலாக உள்ள 
தானியங்களை சேகரித்து வைக்க பொது இடங்களிலும்‌, விவசாயிகளின்‌ வீடுகளிலும்‌ 
களஞ்சியங்கள்‌ அமைக்கப்பட்டிருந்தன. 


வேளாண்‌ நிலங்கள்‌ மற்றும்‌ பொருட்களை அளவீடு செய்தல்‌ 


சிறிய நிலப்பபகுதியானது 'மா' என்றும்‌, பெரிய நிலப்பகுதி வேலி என்றும்‌ 
அழைக்கப்பட்டது. ஒரு வேலி ஒரு நூறு குழிக்கு சமம்‌. 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


பொருட்களை அளக்க கன அளவுகளாக, தூணி, நாழி, சேர்‌, கலம்‌ போன்ற அளவுகளையும்‌, 
எடை அளவுகளுக்கு துலாம்‌, கழஞ்சு போன்ற அளவைகளைப்‌ பயன்படுத்தினர்‌. 


தானியங்களை அளக்க அம்பானம்‌, நாழி, பதக்கு, மரக்கால்‌ போன்றவைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டன. தராசுகள்‌, துலாக்கோல்‌ என்ற பெயரில்‌ வழக்கில்‌ இருந்தன. 


நிலத்தை பயன்படுத்துதல்‌ மற்றும்‌ பயிரிடுதல்‌ 

நிலத்தை பதப்படுத்தி அதை விவசாயத்திற்கு தயார்‌ செய்வதில்‌ சங்ககால 
தமிழர்கள்‌ கைத்தேர்ந்தவர்களாக இருந்தனர்‌. நிலத்தின்‌ தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ப 
செயல்கள்‌ புரிந்தனர்‌. 

நெற்கழனிகள்‌ காளைகளின்‌ உதவியுடன்‌ உழப்பட்டன. கழனியில்‌ தழைகளை 
விவசாயிகள்‌ தங்கள்‌ கால்களில்‌ மிதித்து மூழ்கடித்தனர்‌. நாற்றுகள்‌ வளர்ந்த பின்னர்‌ 
அவை இடம்‌ மாற்றி நடப்பட்டன. பிறகு களைகள்‌ எடுக்கப்பட்டன. 


சான்று 


களையெடுப்பதை பற்றி திருக்குறளில்‌ விவரிக்கப்பட்டுள்ளது. களையெடுப்பதை 
ஒரு அரசன்‌ நாட்டை பராமரிப்பதுடன்‌ ஒப்பிடப்படுறைது. 


பொன்‌ ஏர்‌ பூட்டும்‌ நிகழ்வு 

தமிழ்‌ ஆண்டு பிறப்பான சித்திரை மாதப்‌ பிறப்பன்றோ (அ அம்மாதத்தின்‌ 
வளர்பிறை நாளிலோ ஏர்பூட்ம நிலத்தில்‌ உழவு செய்வது விவசாயிகளின்‌ பாரம்பரிய 
வழக்கம்‌. இப்படி ஏர்‌ பூட்டுவதை 'பொன்‌ ஏர்‌ பூட்டுதல்‌', 'மதி ஏர்‌, 'நல்லேர்‌' என 
அழைக்கின்றனர்‌. 
சான்று 

சிலப்பதிகாரத்தில்‌ இவ்விழா “ஏர்‌ மங்களம்‌” என்ற தலைப்பில்‌ எழுதப்பட்டுள்ளது. 


அறுவடை 


பயிர்‌ முதிர்ந்தவுடன்‌ அவை அறுவடை செய்யப்பட்டன. அறுவடையான நெற்பயிரை 
களத்துக்கு கொண்டுவந்து அவற்றை தரையில்‌ தட்டி நெல்மணிகள்‌ பிரிக்கப்பட்டன. 
நெல்மணிகள்‌ சேகரிக்கப்பட்டு. அளவிடப்பட்டு, சரியான கொள்கலன்களில்‌ 
சேமிக்கப்பட்டன. 


சுழற்சி முறை (அ) பல்பயிர்‌ சாகுபடி 


சங்க காலத்திலேயே பயிர்‌ சுழற்சிமுறை பின்பற்றப்பட்டது. உதாரணமாக ஒரே 
பருவத்தில்‌ பருத்தி மற்றும்‌ சிறுதானியங்கள்‌ பயிரிடப்பட்டன. அதற்குப்‌ பிறகு அவரை 
பயிரிடப்பட்டது. சிறுதானியங்கள்‌ பின்புலம்‌ அல்லது வறண்ட நிலங்கள்‌ கொண்ட குறிஞ்சி 
நிலப்‌ பகுதிகளில்‌ பயிரிடப்பட்டன. நெல்‌ விளைவிக்கும்‌ அதே நேரத்தில்‌ கோசல நாட்டு 
உழவர்கள்‌ பல்வேறு பயிர்களை பயிரிட்டனர்‌. 


இயற்கை உரங்கள்‌ 


இயற்கை உரங்கள்‌ மட்டுமே சங்க காலத்தில்‌ பயன்படுத்தப்பட்டது. உழவிற்கு 
முன்னும்‌ பின்னும்‌ வயல்களில்‌ இயற்கை உரங்களை பயன்படுத்தினர்‌. பசுந்தாள்‌ உரங்கள்‌ 
இன்றுவரை பயன்படுத்திக்‌ கொண்டிருக்கறொர்கள்‌. உரப்பயிரான பசுந்தாள்‌, 
தக்கைப்பூண்டு, அகத்தி, சணப்பை, பில்லி, அவுரி முதலியன பயன்படுத்தப்பட்டன உழுத 
நிலங்களில்‌ கால்நடைகளின்‌ சாணத்தை எருவாக பயன்படுத்தினர்‌. 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


சான்று 
"காஞ்சித்‌ தாது உக்கன்ன தாது எருமன்றத்துத்து" 
(கலித்தொகை, 108) 

விதையை தேர்வு செய்தல்‌ 


வேளாண்மையில்‌ விதைகளை தேர்வு செய்வதும்‌ அவற்றை பூச்சி தாக்காமல்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்வதும்‌ எவ்வளவு முக்கியம்‌ என்பதை சங்ககாலத்திலேயே தமிழர்கள்‌ 
உணர்ந்துள்ளனர்‌. கீழ்காணும்‌ புறநானூற்று பாடலில்‌ விதையை காயவைத்து விதைக்க 
பயன்படுத்தியது கூறப்பட்டுள்ளது. 
சான்று 


"குறித்து மாறு எதிர்ப்பை பெறா அமையின்‌ குரல்‌ உணங்கு விதைத்திணை" 
(புறம்‌.333-11,12) 


வேளாண்மைக்கு நீர்பாசனம்‌ 


சங்க காலத்தில்‌ மக்கள்‌ விவசாயத்திற்கு தேவைப்பட்ட நீருக்கு மழையையே 
பெருமளவு நம்பி இருந்தனர்‌. பிறகு நீரை சேமித்து வைக்க குளங்கள்‌, ஏரிகள்‌, அணைகள்‌ 
போன்றவைகளை உருவாக்கினார்கள்‌. பின்னர்‌ பாசனத்திற்கான நீரை 
ஒழுங்குபடுத்துவதற்காக மதகுகள்‌, குமிழித்தூம்புகள்‌ முதலியன அமைக்கப்பட்டன, சில 
சமயம்‌ ஆற்றில்‌ ஏற்படும்‌ வெள்ளத்தைக்‌ கட்டுப்படுத்தவும்‌, நீர்‌ பாசனத்திற்கு தண்ணீர்‌ 
திருப்பவும்‌ மண்‌ கரைகள்‌ எழுப்பப்பட்டன. கடைசியாக நீர்த்தேக்கங்களில்‌ சேமிக்கப்படும்‌ 
நீர்‌ வாய்க்கால்கள்‌ மூலம்‌ பாசனத்தேவைகளுக்குப்‌ பயன்படுத்தப்பட்டன. 


சங்ககாலத்திலேயே வேளாண்மைக்காக கிணறு வெட்டி நிலத்தடி நீரை பயன்படுத்தவும்‌ 
மக்கள்‌ கற்றுக்கொண்டிருந்தனர்‌. மாடுகளையும்‌, எருமைகளையும்‌ வைத்து நீர்‌ 
இறைத்தனர்‌. 

சங்ககாலத்தில்‌ பயிரிடப்பட்ட பயிர்கள்‌ 


சங்ககாலத்தில்‌ நெல்‌, கரும்பு, சிறுதானியங்கள்‌, பருப்பு வகைகள்‌, தென்னை, 
அவரை, பருத்தி, வாழை, புளி, சந்தனம்‌ முதலியன பயிரிடப்பட்டன. நெல்‌ முக்கியமான 
வேளாண்‌ பயிராக இருந்துள்ளது. வீடுகளில்‌ பலா, தென்னை, பாக்கு போன்ற மரங்கள்‌ 
இருந்தன. வீட்டின்‌ பின்புறம்‌ பூந்தோட்டமும்‌, முன்புறம்‌ மஞ்சளும்‌ வைத்து பராமரித்து 
வந்தனர்‌. அனைத்து கிராமங்களும்‌ தன்னிறைவு அடைந்து உபரி உற்பத்தி அதிகமாக 
இருந்தது. 


4.முத்துகள்‌ பற்றிய செய்திகளைக்‌ கட்டுரையாகத்‌ தொகுக்க. 
முத்து 

முத்துக்கள்‌ மனித வரலாற்றுடன்‌ மிகவும்‌ நெருக்கமாக இணைந்துள்ளது. இவை 
உலகின்‌ மிகப்‌ பழமையான மணிக்கற்களாக வரலாற்றுக்‌ காலத்திற்கு முன்பிலிருந்தே 
மதிக்கப்பட்டு வந்துள்ளன. கடற்கரை ஓரங்களில்‌ ஆதிமனிதன்‌ உணவைத்‌ தேடி 
அலைந்தபோது முத்துக்கள்‌ கண்டறியப்பட்டதாக நம்பப்படுகிறது. 

முத்து விலை மதிப்பற்ற நவரத்தினங்கள்‌ எனப்படும்‌ 9 வகையான மணிக்கற்களில்‌ 
ஒன்றாக கருதப்படுஇறது. 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


Sai Leo Nagar, West Tambaram, Ch 


முத்து உருவாகும்‌ விதம்‌ 
1.இயற்கை முத்து 


முத்துச்‌ சிப்பி என்ற உயிரினத்திடம்‌ இருந்து முத்துக்‌ கடைக்கிறது. முத்தைத்‌ 
தயாரித்து முடிக்கப்பட்ட பொருளாகவே இயற்கை நமக்கு அளிக்கிறது. முத்துச்‌ சிப்பி 
மற்றும்‌ கருநீலச்‌ சிப்பிகளுடைய ஓட்டின்‌ உட்புறப்‌ பூச்சில்‌ முத்துக்கூடு உருவாறெது. 


இயற்கையாக விளைவிக்கப்படும்‌ முத்துகள்‌, சிப்பியினுள்‌ ஏதேனும்‌ ஒட்டுண்ணிகள்‌, 
சிறு உயிரினங்கள்‌, ஓடுகள்‌ செல்லும்போது அதற்கு ஓர்‌ உறுத்தல்‌ ஏற்பட்டு, சிப்பி தன்னை 
காத்துக்கொள்ள அதனுள்ளே நாக்கர்‌ என்ற ஒருவிதத்‌ திரவத்தை உள்ளே நுழைந்த 
பொருளின்‌ மீது சுரந்து மூடிவிடும்‌. 

எவ்வளவு காலம்‌ சிப்பியினுள்‌ அந்த பொருள்‌ இருக்கின்றதோ அவ்வளவு காலமும்‌ 
அதன்மீது நாக்கர்‌ திரவம்‌ பல அடுக்குகளில்‌ படிந்துவிட, அது விலை உயர்ந்த முத்தாக 
மாறிவிடுகிறது. இதேபோல்‌ சிறு மணல்‌ துகள்‌ உள்ளே சென்றாலும்‌ அது 
முத்தாடுவிடுகிறது. இது போல்‌ இயற்கையாக உருவாகும்‌ முத்துக்கள்தான்‌ விலை மதிப்பு 
உடையதாகும்‌. இயற்கை முத்தை பட்டை தட்டவோ, பளபளப்பாக்கவோ தேவையில்லை. 
2. செயற்கை முத்து 

முத்து ஒரு கனிமப்பொருள்‌ அல்ல. இது அரகோனைட்‌ மற்றும்‌ கால்சைட்‌ ஆகிய இரு 
கால்‌ சியம்‌ கார்பனேட்‌ கனிமங்களால்‌ ௨ இந்த இரண்டு கனிமங்களும்‌ படிகமாக்கும்‌ 
தன்மையில்‌ வேறுபடுகின்றன. 

அரகோனைட்‌ செஞ்சாய்சதுரப்‌ படிகங்களால்‌ உருவாறெது. 

கால்சைட்‌ முக்கோணப்‌ படிகங்களால்‌ உருவாஜெது. 

அரகோனைட்‌, கால்சைட்‌ ஆகிய கனிம பொருட்களை சிப்பி உட்கொள்வதால்‌ 
வயிற்றில்‌ உள்ள காஞ்சீலின்‌ (ஒரு புரதம்‌) என்ற பிணைப்பு திரவம்‌ கலந்து முத்து 
உருவாறெது. 
சான்றுகள்‌ 
1. சீனர்கள்‌ சிப்பி வாய்‌ இதிறந்திருக்கும்போது அதனுள்‌ ஈயத்தால்‌ செய்த இறு 
புத்தர்சிலையைப்‌ புகுத்தினார்கள்‌. சிறிது காலம்‌ கழித்து சிப்பியைத்‌ திறந்து 
பார்க்கும்போது முத்துத்‌ திரவத்தால்‌ புத்தர்‌ சிலை பொதியப்பட்டிருக்கும்‌. 
2. ஜப்பானியர்கள்‌ சிப்பியின்‌ வாய்‌ வழியாகச்‌ சிறு தானியத்தை உள்ளே 
தள்ளிவிடுவார்கள்‌. அதன்மீது நாக்கர்‌ திரவம்‌ படிந்து நன்கு விளைந்த முத்தாக வெளியில்‌ 
எடுக்கப்படும்‌. 
முத்து விளைய ஆகும்‌ காலம்‌ 

நல்ல நீரில்‌ முத்துக்கள்‌ உருவாக 5 -6 வருடங்கள்‌ ஆகும்‌. 

உப்பு நீரில்‌ முத்துக்கள்‌ உருவாக 5 - 20 வருடங்கள்‌ ஆகும்‌. 
ஒரு சிப்பி தனது வாழ்நாளில்‌ மொத்தம்‌ முத்துக்கள்‌ வரை தருறெது. 


முத்தின்‌ பண்புகள்‌ 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


Sai Leo Nagar, West Tambaram, Ch 


முத்து இடமானதும்‌, ஒளி பொருந்தியும்‌, வெண்மை நிறத்துடனும்‌, உருண்டை (அ) 
முட்டை வடிவத்துடன்‌ காணப்படுஜெது. 


ஆணிமுத்து 


உயர்ந்த வகை உருண்டை வடிவ முத்துக்களுக்கு ஆணிமுத்து என்று பெயர்‌. இது 
அளவில்‌ சற்று பெரியதாகவும்‌, மிருந்த அழுத்தம்‌ உடையதாகவும்‌, அதிக ஒளி ஊடுருவும்‌ 
தன்மையுடன்‌ பளபளப்பாகக்‌ காணப்படும்‌. 


முத்துவின்‌ புனிதத்‌ தன்மை 


முத்து பொதுவாகவே தூய்மை, புனிதம்‌, முழுமை, போன்ற தன்மைகளின்‌ 
சின்னங்களாகவும்‌, நல்லொழுக்கம்‌, அன்பு, ஞானம்‌, நீதி, ஆன்மீகம்‌ மற்றும்‌ 
நியாயமுடைமை போன்ற மனிதப்‌ பண்புகளைப்‌ பிரதிறிதிப்படுத்துவதாகவும்‌ 
அமைந்துள்ளது. 
சான்று 
1. பண்டைய னத்தில்‌, முத்து நகைகளை அணிபவருக்கு தூய்மையைத்‌ தரவல்லது என்று 
நம்பப்பட்டது. 
2. இருண்ட காலத்தில்‌ போர்வீரர்கள்‌ முத்து நகைகளை அணிந்து கொண்டால்‌ பாதுகாப்பு 
என்று கருதினர்‌. 
முத்து- மருத்துவ குணம்‌ 


) நுரையற்ற பாலில்‌ முத்தைப்‌ போட்டால்‌ அது மிதக்கும்‌. முத்தை ஊறவைத்து அந்த நீரைப்‌ 
பருகினால்‌ வயிற்றில்‌ அயில சக்தியைப்‌ போக்கி குடல்‌ நோய்‌ வராமல்‌ பாதுகாக்கும்‌. 


முத்து கல்லீரல்‌ இயக்கத்தைச்‌ €ராக பாதுகாக்கும்‌. 
॥) இது சர்க்கரை நோயைக்‌ கட்டுக்குள்‌ வைக்கும்‌ பண்பு கொண்டது. முத்துக்‌ குளித்தல்‌ 


முத்துக்குளித்தல்‌ (அ) முத்தெடுத்தல்‌ (அ) முத்துவேட்டை என்பது கடலின்‌ ஆழமான 
பகுதிகளில்‌ வசிக்கும்‌ முத்துச்சிப்பி எனப்படும்‌ மெல்லுடலிகளிலிருந்து முறையான 
மூழ்குதல்‌ பயிற்சி மூலம்‌ முத்தினை எடுத்து கடலின்‌ மேற்பகுதிக்குக்‌ கொண்டு சேர்க்கும்‌ 
முறையாகும்‌. 


முத்துக்‌ குளித்தல்‌ நடைபெறும்‌ விதம்‌ 
சலாபம்‌ மற்றும்‌ முத்துச்‌ சலாபம்‌ 


கடலுக்குள்‌ முத்து விளையும்‌ இடங்கள்‌ சலாபம்‌ என அழைக்கப்பட்டன. 
முத்துக்குளிப்பு, முத்துச்‌ சலாபம்‌ என்றும்‌ அமைக்கப்பட்டது. இதேபோல பவளக்குளிப்பு, 
பவளச்‌ சலாபம்‌ என்று 


அமைக்கப்பட்டது. 
சம்மாட்டி மற்றும்‌ குளியாளிகள்‌ 

முத்துக்குளிப்போர்‌ கடலுக்குள்‌ படகில்‌ சென்று முத்துக்குளிப்பர்‌. இவர்கள்‌ 
குழுவாகவே செயல்படுவர்‌. முக்குளித்து முத்துச்‌ சிப்பி சங்குகளை எடுப்பவர்கள்‌ 
'குளிப்பாளிகள்‌' என்று அழைக்கப்பட்டனர்‌. 


முறையான நீர்‌ மூழ்குதல்‌ பயிற்சி பெற்ற பரதவக்‌ குளியாளிகள்‌ தங்கள்‌ இடுப்பில்‌ 
வலையைக்‌ கட்டிக்கொண்டு, கடலுக்குள்‌ மூழ்குவர்‌. வலையை விரித்து, அங்குள்ள 
முத்துச்சிப்பிகளை சேகரித்து, மேலே வந்து படகுகளில்‌ அவற்றைக்‌ கொட்டிவிட்டு, சிறிது 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


நேரம்‌ ஓய்வெடுப்பர்‌. பின்‌ மீண்டும்‌ நீரில்‌ மூழ்கு சிப்பி எடுப்பர்‌. இவ்வாறு காலை முதல்‌ 
மாலை வரை முத்துக்குளிப்பு நடைபெறும்‌. மாலையில்‌ படகுகளில்‌ தாம்‌ குவித்துள்ள 
சிப்பிகளையும்‌, கிளிஞ்சல்களையும்‌ கடற்கரைக்கு கொண்டுவந்து மணலில்‌ பரப்பி, 
ஓடுகளை உடைத்து, உள்ளிருக்கும்‌ முத்துக்களை எடுப்பர்‌. 


குளியாளிகளுக்கு பயிற்சி 


ஆழமான கடற்பகுதிகளில்‌ அதிகமாக வாழும்‌ முத்துச்சிப்பி மற்றும்‌ நன்னீர்‌ மட்டிகள்‌ 
ஆகை மெல்லுடலிகள்‌ வாழும்‌ படுகைகளைக்‌ கண்டறிந்து, அவற்றை சேகரித்து 
வருவதற்கு பயிற்சியும்‌, தனித்திறன்களும்‌ வேண்டும்‌. குளியாளிகள்‌ பொதுவாக. 
திடகாத்திரமாகவும்‌, அகண்ட மார்புகளை கொண்டவராகவும்‌, கருப்பாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. 
சுறா வசியம்‌ 


முத்துக்‌ குளிக்கும்‌ பரதவர்கள்‌ சுறாமீன்களால்‌ அடிக்கடி தாக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. சுறாமீன்களால்‌ ஏற்படும்‌ இந்த இடரைத்‌ தடுத்து சுறாமீன்களிடமிருந்து 
காப்பாற்றுவதற்கு 'சுறா வசியம்‌' என்னும்‌ மந்திரம்‌ ஒதியுள்ளார்கள்‌. பொதுவாக 
முத்துக்குளிப்போருக்கு முத்தெடுக்கும்போது கடல்வாழ்‌ உயிரினங்களால்‌ தீங்கு 
ஏற்படாமல்‌ தடுக்க. கரையில்‌ அமர்ந்து அந்தணர்கள்‌ மந்திரம்‌ ஓதுவார்கள்‌. சுறா மற்றும்‌ 
திமிங்கலம்‌ போன்ற கடல்வாழ்‌ உயிரினங்களின்‌ வாயை தனது மந்திர சக்தியால்‌ கட்டி 
வைத்துவிடுவர்‌. மாலையில்‌ முத்தெடுப்பு முடிந்ததும்‌, மாற்று மந்திரங்களைச்‌ சொல்லி, 
மந்திரக்கட்டை அவிழ்த்து விடுவர்‌. 


முத்துக்குளித்தலில்‌ பரதவர்‌ உரிமை 


பரதவர்கள்‌ முத்துக்குளிக்கும்‌ திறமையையும்‌, உரிமையையும்‌ பெற்றிருந்தனர்‌. 
பரதவர்களை குளியாளிகள்‌ என்று அறியப்பட்டனர்‌. இவர்கள்‌ தொழில்முறையில்‌ முத்துக்‌ 
குளிப்பவர்கள்‌ ஆவர்‌. இவர்கள்‌ ஃ சங்குக்‌ குளியலிலும்‌ ஈடுபடுவர்‌. பாண்டிய மன்னர்கள்‌ 
இவர்களை ஆதரித்தனர்‌. பாண்டியர்கள்‌ வலிமை பெற்றிருந்த காலங்களில்‌ 
பரதவர்களுக்குப்‌ பொது வரி விதிப்பிலிருந்து விலக்களித்தது மட்டுமின்றிப்‌ பாதுகாப்பும்‌ 
அளித்துக்‌ காத்தனர்‌. பரதவர்கள்‌ யாருக்கும்‌ கட்டுப்படாத தனிச்‌ சலுகைகள்‌ பெற்றுத்‌ 
தொழில்‌ செய்தனர்‌. 


சான்றுகள்‌ 


1. இத்தாலிய நாட்டு பயணியான மார்கோ போலோ எழுதிய “Travels of Marcopolo' என்ற 
நூலில்‌ தமிழகத்தில்‌ தூத்துக்குடியில்‌ கடலில்‌ இறங்கி முத்தெடுக்கும்‌ நிகழ்வான 'முத்துக்‌ 
குளித்தல்‌' குறித்துப்‌ பதிவு செய்திருக்கிறார்‌. 


2. கால்டுவெல்‌ என்ற மேல்நாட்டு அறிஞர்‌ தனது நூலில்‌ காயல்‌ துறைமுகத்தில்‌ 
பரதவர்‌ முத்துக்குளித்த செய்தியும்‌ விரிவாக இடம்பெற்றுள்ளது. 
முத்துக்குளியலுக்கு அனுமதியும்‌ பங்கும்‌ 

சங்ககாலத்திலிருந்தே அரசனின்‌ அனுமதி பெற்ற பின்பே கடலில்‌ முத்தெடுக்க 
வேண்டும்‌. திரட்டப்படும்‌ முத்துக்களில்‌ பத்தில்‌ ஒரு பங்கு மன்னனுக்கும்‌, இருபதில்‌ ஒரு 
பங்கு மந்திரம்‌ ஓதும்‌ பிராமணருக்கும்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. இது தவிர மிகச்‌ சிறந்த 
மதிப்பு வாய்ந்த முத்துக்கள்‌ கிடைத்தால்‌, அதை வணிகர்களிடமிருந்து மன்னன்‌ விலை 
கொடுத்து வாங்கக்‌ கொள்வதுண்டு. 


குளியாளிகளாக தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள்‌ பொதுவாக பாண்டியர்கள்‌ 
'தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளைக்‌ கொண்டு முத்துக்‌ குளித்தலை நடத்தினார்கள்‌ என்று 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


சங்ககால இலக்கியத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. கொற்கை பட்டிணம்‌ பாண்டிய அரூற்குச்‌ 
சொந்தமானது. இங்கு முத்துக்குளித்தல்‌ பெரும்பாலும்‌ தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை 
வைத்தே நடைபெற்றதாக சான்றுகள்‌ கூறுகின்றன. 


சான்று 


பெரிபுளுஸ்‌ எழுதிய கடல்வழிச்‌ செய்திகளில்‌ இதுபற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது 


5. அறிவு என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளை விளக்க எழுதி, அறிவுச்‌ சமூகத்தின்‌ 
பணிகளையும்‌ எழுதுக. 
அறிவு 

அறிவு என்பது அனுபவம்‌ அல்லது கல்வி மூலம்‌ பெறப்பட்ட உண்மைகள்‌, தகவல்‌, 


விளக்கங்கள்‌ (அ) ஏதேனும்‌ ஒரு விஷயத்தை அறிந்திருத்தல்‌ (அ) நடைமுறை புரிதல்‌ ஆகும்‌. 
பொதுவாக அறிவு என்பது நடைமுறை ரீதியான புரிதலைக்‌ குறிக்கலாம்‌. 


அறிவுகளின்‌ வகை 
1.சூழ்நிலை அறிவு 
ஒரு குறிப்பிட்ட சூழல்‌ (அ) தருணம்‌ (அ) நிலைமையைப்‌ பற்றி தெரிந்து கொண்ட 
அறிவு சூழ்நிலை அறிவு எனப்படும்‌. 
2. இயற்கை அறிவு 


இயற்கையறிவு என்பது இயற்கையைப்‌ பற்றி அறியும்‌ (அ) கற்கும்‌ அறிவு அல்ல. அது 
இயற்கையிலேயே கிடைக்கப்பெறும்‌ அறிவைக்‌ குறிக்கும்‌. குறிப்பாக, ஒரு குழந்தை 
பிறந்தவுடன்‌ கிடைக்கப்பெறும்‌ அறிவைக்‌ குறிக்கும்‌. 


3. கல்வி அறிவு 
கல்வியால்‌ கிடைக்கப்பெறும்‌ அறிவை கல்வியறிவு என்று கூறலாம்‌. 


4.மெய்‌ அறிவு : ஆன்மீகத்‌ துறையில்‌ மெய்யறிவு என்பது உண்மையை உணர்ந்து 
கொள்வது (அ) மாயையை கடந்து உண்மையைக்‌ காண்பது என்பதாகும்‌. 


அறிவுச்‌ சமூகத்தின்‌ பணி 


1. ஒரு அறிவுச்‌ சமூகம்‌ மனித நிலையை மேம்படுத்தப்‌ பயன்படக்கூடிய அறிவை 
அனைத்து உறுப்பினர்களுக்கும்‌ கிடைக்கச்‌ செய்றெது. 


2. அறிவுச்‌ சமூகம்‌ ஒரு சமூகத்தை பயனுள்ள நடவடிக்கை. எடுக்க அனுமதிக்கும்‌ 
வளங்களாக தகவல்களை மாற்றுவதற்கு உதவுகிறது. 


தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடலின்‌ பங்கு 


தகவல்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌, தொழில்நுட்பத்தின்‌ உலகின்‌ மூலத்‌ தரவை 
உருவாக்கும்‌ இறனையும்‌, அது தயாரிக்கப்படும்‌ வேகத்தையும்‌ அறிவுசார்‌ சமூகத்தில்‌ 
கணிசமாக அதிகரித்துள்ளது. இணையதளத்தின்‌ வருகை இதுவரை கேள்விப்படாத 
தகவல்களை மக்களுக்கு வழங்கியது. இணையம்‌ 10-லிருந்து இணையம்‌ 2.0 வரையிலான 
பரிணாம்‌ வளர்ச்சியானது தனி நபர்கள்‌ உலகளவில்‌ ஒருவருக்கொருவர்‌ இணைவதற்கும்‌ 
மற்றும்‌ தயாரிப்பாளர்கள்‌ ஆவதற்கும்‌ கருவிகளை வழங்கியது. 


“SAI RAM INSTITUTE OF TECHNOLOGY ஐ 


புஜிட்டல்‌ தொழில்நுட்பங்கள்‌ மற்றும்‌ மொபைல்‌ சாதனங்களில்‌ புதுமை, எந்த 
நேரத்திலும்‌ தனி நபர்களை இணைக்கும்‌ வழியை வழங்குகிறது. ।£--யின்‌ கருவிகள்‌, கல்வி, 
பயிற்சி, வேலைவாய்ப்பு மற்றும்‌ சமூகத்தின்‌ அனைத்து உறுப்பினர்களுக்கும்‌ 
வாழ்வாதாரத்திற்கான அணுகலை மற்றும்‌ ஆற்றலைக்‌ கொண்டுள்ளன. 


தற்கால ஊடகங்கள்‌ வெளித்‌ தோற்றத்தில்‌ முடிவில்லாத அளவிலான தகவல்களை 
வழங்குகின்றன. இருப்பினும்‌, தகவல்கள்‌ மட்டுமே அறிவை உருவாக்காது. அறிவு 
உருவாக்கம்‌ நடைபெற, விழிப்புணர்வு, பொருள்‌ மற்றும்‌ புரிதலை உருவாக்க பிரதிபலிப்பு 
தேவை. மனித குலத்திற்கு உதவும்‌ அறிவை வளர்க்க, மனித சூழ்நிலைகளை 
மேம்படுத்துவதற்கு தகவலின்‌ விமர்சன பகுப்பாய்வு தேவைப்படுஇறது. 


அறிவு சமூதாயத்தின்‌ கல்வியின்‌ பங்கு. 


உலகளாவிய தகவல்‌ அணுகலை மேம்படுத்த தொழில்நுட்பங்கள்‌ 
பயன்படுத்தப்படுவதால்‌ கல்வியின்‌ பங்கு தொடர்ந்து வளரும்‌ மற்றும்‌ மாறும்‌. கல்வி 
என்பது மனிதனின்‌ அடிப்படை உரிமையாக பார்க்கப்படுறெது. ஒரு சமுதாயத்திற்கு 
வாசிப்பு, எழுதுதல்‌ மற்றும்‌ அடிப்படை எண்கணிதம்‌ ஆகியவை எதிர்கால கற்றலுக்கு 
முக்கியமானவை. செய்தி மற்றும்‌ தொடர்பு தொழில்நுட்பம்‌ (6)-இன்‌ வருகையானது, 
கற்றவர்கள்‌ எந்த நேரத்திலும்‌ எந்த இடத்திலும்‌ தகவலைத்‌ தேடவும்‌, அறிவை வளர்க்கவும்‌ 
அனுமதிக்கிறது. ।எ௭-ஆல்‌ ஆதரிக்கப்படும்‌ அறிவுச்‌ சமூகத்தில்‌, தகவலைக்‌ கண்டறிதல்‌, 
வகைப்படுத்துதல்‌ மற்றும்‌ வரிசைப்படுத்துதல்‌ ஆகியவற்றின்‌ திறன்‌ அவசியம்‌. 


அறிவு சமுதாயத்தின்‌ சமூக கோட்பாடு 


அறிவு சமுதாயத்தின்‌ சமூகக்‌ கோட்பாடு நவீன சமுதாயத்தின்‌ அரசியல்‌, 
பொருளாதாரம்‌ மற்றும்‌ கலாச்சாரத்திற்கு அறிவு எவ்வாறு அடிப்படை என்பதை 
விளக்குகிறது. அறிவு என்பது பொருளாதார செழுமைக்காக வர்த்தகம்‌ செய்யப்படும்‌ ஒரு 
பண்டமாகும்‌. ஒரு அறிவுச்‌ சமூகத்தில்‌, தனி நபர்கள்‌, சமூகங்கள்‌ மற்றும்‌ நிறுவனங்களின்‌ 
அறிவு தீவிரமான வேலையை உருவாக்குகின்றன. 


ஒரு அறிவு சமூகம்‌ மனித உரிமைகளை மேம்படுத்துறெது மற்றும்‌ அனைத்து அறிவு 
உருவாக்கத்திற்கும்‌ சமமான உள்ளடக்கிய மற்றும்‌ உலகளாவிய அணுகலை வழங்குறெது. 


அறிவு சமுதாயத்திற்கான யுனெஸ்கோவின்‌ கொள்கைகள்‌ 


யுனெஸ்கோ உலக அறிக்கை சமமான அறிவு சமுதாயத்தின்‌ வளரச்சிக்கு 
அவசியமான நான்கு கொள்கைகளை வழங்குறெது. 


1. கலாச்சார பன்முகத்‌ தன்மை 

2. கல்விக்கு சமமான அணுகல்‌ 

3. தகவல்களுக்கான உலகளாவிய அணுகல்‌ 
4. கருத்து சுதந்திரம்‌ 


இருப்பினும்‌, உண்மையான அறிவுச்‌ சமூகங்களின்‌ சாதனைக்கு டிஜிட்டல்‌ பிளவு ஒரு 
தடையாக இருப்பதை அவர்கள்‌ ஒப்புக்‌ கொள்கிறார்கள்‌ 


